GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


(Regd . No . TN /CCN /467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 2 .40 Paise . 


AMI 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


(11 


M 


GOVERN 


ITVA I PRE 


ADUS 


SI 


TRUT 


UMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


No. 24 ] 


CHENNAI, WEDNESDAY , JUNE 19 , 2013 
Aani 5 , Vijaya , Thiruvalluvar Aandu - 2044 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI. 


Amendment to the Tamil Nadu Electricity Regulatory Commission (Renewable Energy 

Purchase Obligation ) Regulations , 2010 


296 - 298 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates 


298 - 300 


DTP _ VI-2 (24 ) — 1 


[ 295 ] 


296 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI. 


Amendment to the Tamil Nadu Electricity Regulatory Commission (Renewable Energy Purchase Obligation ) 

Regulations, 2010 , 


Notification No. TNERC /RPO / 19/3 , dated 21 -01 -2013 

[Lr. No . TNERC/DD (L )/D (L )/F . Notifications/D .No. 850 /2013.) 
No. VI(2 )/ 113 /2013 . 

In exercise of the powers conferred by Sections 61(h ), 66 and 86 ( 1) (e ) read with Section 181 of the Electricity Act, 
2003 (Central Act 36 of 2003 ) and all other powers enabling it in this behalf, the Tamil Nadu Electricity Regulatory 
Commission hereby makes the following amendment to the Tamil Nadu Electricity Regulatory Commission (Renewable Energy 
Purchase Obligation ) Regulations, 2010 , the draft of the same having been previously published as required by sub -section (3) of 
Section 181 of the said Act. 


AMENDMENT 
In the said Regulation , in regulation 2, in sub -regulation (1), for clause (h ), the following clause shall be substituted , 
namely: 

" (h ) Pooled cost of power purchase means the weighted average pooled price at which the distribution licensee has 
purchased the electricity including cost of self generation in the previous year from all the long -term energy suppliers , but 
excluding those based on liquid fuel, purchase from traders, short- term purchases and renewable energy sources subject to 
the maximum of 75 % of the preferential tariff fixed by the Commission to that category / sub category of NCES generators" 
(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 008 , 

June 2013 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Regulatory Commission . 


Amendment to the Tamil Nadu Electricity Regulatory Commission (Renewable Energy Purchase Obligation ) 

Regulations, 2010 

EXPLANATORY STATEMENT 
In the long run , Pooled Cost of Power Purchase may exceed the preferential tariff fixed by the Commission for renewable 
energy due to escalation of conventional fuel cost. It is prudent that a limit has to be fixed for arriving at the reasonable Pooled 
Cost of Power Purchase . Therefore , it is proposed to amend the said regulation . 


( By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 008 , 

June 2013 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


STATEMENT SHOWING EXISTING PROVISION AND THE PROVISION AS AMENDED 
Sl.No . Existing provision 

Provision as amended 
“ (h ) Pooled cost of power purchase means the weighted average pooled price at which the distribution licensee has 
purchased the electricity including cost of self generation weighted average pooled price at which the distribution 
in the previous year from all the long- term energy licensee has purchased the electricity including cost of self 
suppliers , but excluding those based on liquid fuel generation in the previous year from all the long -term energy 
purchase from traders . short-term purchases and suppliers, but excluding those based on liquid fuel, purchase 
renewable energy sources” . 

from traders, short-term purchases and renewable energy 

sources subject to the maximum of 75 % of the preferential 
" (h ) Pooled cost of power purchase means the 

tariff fixed by the Commission to that category / sub category 
of NCES generators ” 


Chennai-600 008, 

June 2013 . 


S. GUNASEKARAN , 

Secretary 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


June 19 , 2012 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


297 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , சென்னை 
( அறிவிக்கை எண் .த.மி . ஒ. ஆ . பு. கொ.க.(RPO )/19/3 , 21 - 01 - 2013 நாளிட்டது ) 
( Lr . No . TNERCIDD ( L)/D ( L)/F . Notifications/ D . NO . 850/ 2013 ) 

( ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டதன் தமிழாக்கம் ) 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 36/2003 ) 
181 ஆம் பிரிவுடன் சேர்த்துப் படிக்கப்படும் 61 (h) , 66 , 86(1 ) ( e ) ஆகிய பிரிவுகளின்படி வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் , 
இதன்பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப்பிற அதிகாரங்களையும் செலுத்தி , 2010 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார 
ஒழுங்குமுறை ஆணைய ( புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக் கொள்முதல் கடப்பாடு ) ஒழுங்குமுறைவிதிகளுக்கு பின்வரும் 
திருத்தம் செய்யும் ஒழுங்குமுறைவிதியை இதன்மூலம் செய்கிறது , அதன் வரைவு மேற்சொன்ன சட்டத்தின் 181 ஆம் 
பிரிவின் ( 3 ) ஆம் உட்பிரிவினால் வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது . 


திருத்தம் 


2 ஆம் ஒழுங்குமுறைவிதியில் , (1 ) ஆம் உள் - ஒழுங்குமுறைவிதியில் , (h ) கூறுக்குப் பதிலாக பின்வரும் கூறு 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

(h ) ஒருங்கிணைந்த மின் கொள்முதல் கட்டணம் " என்பது , நீண்டகால மின்சாரம் வழங்குநர்கள் அனைவரிடமிருந்தும் 
முந்திய ஆண்டில் சுயமின்உற்பத்திச் செலவு உள்ளடங்கலாக , ஆனால் , நீர்ம எரிபொருள் , வணிகர்களிடமிருந்து செய்யப்படும் 
கொள்முதல் , குறுகிய கால கொள்முதல்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து செய்யப்படும் கொள்முதல் 
அடிப்படை நீங்கலாக , மரபுசாரா எரிசக்தி ஆதாரங்கள் மின்உற்பத்தியாளர்களின் அந்த வகை துணை - வகைக்கு 
ஆணையத்தினால் நிர்ணயிக்கப்படும் முன்னுரிமை மின்கட்டணத்தின் அதிகபட்சம் 75 விழுக்காட்டிற்கு உட்பட்டு , மின்பகிர்மான 
உரிமம்தாரரால் மின் கொள்முதல் செய்துள்ள நிரல் சராசரி ஒருங்கிணைந்த விலை என்று பொருள்படும் " 


(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2013 ஜூன் 


சி . குணசேகரன் , 

செயலாளர் 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 


2010 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய (புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்முதல் கடப்பாடு ) 

ஒழுங்குமுறை விதிகளுக்குரிய திருத்தம் 

விளக்கவுரை 
நீண்ட கால அடிப்படையில் ஒருங்கிணைந்த மின் கொள்முதல் கட்டணம் , மரபு சார்ந்த எரிபொருள் விலையின் ஏற்ற 
இறக்கத்தின் பொருட்டு , புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்காக ஆணையத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட முன்னுரிமை 
மின்கட்டணத்தைவிட அதிகரிக்கலாம் . நியாயமான ஒருகிணைந்த மின் கொள்முதல் கட்டணத்தை பெறுவதற்காக வரம்பு 
நிர்ணயிக்கப்பட வேண்டியுள்ளது என்பது விவேகமுடையதாகும் . எனவே , மேற்சொன்ன ஒழுங்குமுறைவிதியை திருத்தம் 
செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2013 ஜூன் 


சி . குணசேகரன் , 

செயலாளர் 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 


298 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI _ Sec . 2 


இருந்துவரும் வகைமுறையையும் திருத்தம் செய்யப்பட்ட வகைமுறையையும் காட்டும் 

விவர அறிக்கை 


வ . எண் இருந்து வரும் வகைமுறை 

திருத்தம் செய்யப்பட்ட வகைமுறை 
1 " ( h ) ஒருங்கிணைந்த மின் கொள்முதல் கட்டணம் " ( h ) ஒருங்கிணைந்த மின் கொள்முதல் கட்டணம் என்பது , 

என்பது , நீண்டகால மின்சாரம் வழங்குநர்கள் நீண்டகால மின்சாரம் வழங்குநர்கள் அனைவரிடமிருந்தும் 
அனைவரிடமிருந்தும் முந்திய ஆண்டில் முந்திய ஆண்டில் சுயமின் உற்பத்திச் செலவு 
சுயமின்உற்பத்திச் செலவு உள்ளடங்கலாக , ஆனால் , உள்ளடங்கலாக , ஆனால் , நீர்ம எரிபொருள் , 
நீர்ம எரிபொருள் , வணிகர்களிடமிருந்து செய்யப்படும் வணிகர்களிடமிருந்து செய்யப்படும் கொள்முதல் , குறுகிய 
கொள்முதல் , குறுகிய கால கொள்முதல்கள் மற்றும் கால கொள்முதல்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி 
புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து ஆதாரங்களிலிருந்து செய்யப்படும் கொள்முதல் அடிப்படை 
செய்யப்படும் கொள்முதல் அடிப்படை நீங்கலாக " நீங்கலாக , மரபுசார எரிசக்தி ஆதாரங்கள் 

மின்உற்பத்தியாளர்களின் அந்தவகை துணைவகைக்கு 
ஆணையத்தினால் நிர்ணயிக்கப்படும் முன்னுரிமை 
மின்கட்டணத்தின் அதிகபட்சம் 75 விழுக்காட்டிற்கு 
உட்பட்டு , மின்பகிர்மான உரிமம் தாரரால் மின் கொள்முதல் 
செய்துள்ள நிரல் சராசரி ஒருங்கிணைந்த விலை என்று 
பொருள்படும் " 


சென்னை - 600 008 , 
2013 ஜூன் 


சி . குணசேகரன் , 

செயலாளர் 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


rartificates of the following pupils are reporteu w .com 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma 
Certificates / School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary 
steps are being taken to issue the duplicate of the said Certificates. If the Originals were to be found by anybody , 
they should be treated as invalid and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate 
of Government Examinations, Chennai-6 / Director of Technical Education , Chennai- 25 / Inspector / Inspectress 
of Matriculation and Anglo - Indian Schools as the case may be for cancellation : 


Serial 
Number 


Name of the Candidate 

and Institution . 


( Lr . No . 100469/M3/ 2013 , 27 -5 - 2013 ) 
Register Number Month Details of 
and Certificate and Year. Examination . 
Number. 

( 5 ) 


Reference Number 

and Date . 


( 1 ) 


( 3 ) 


( 4 ) 


( 6 ) 


( 2 ) 
No . VI(2 )/ 114 / 2013 . 

Mani Kandan V . 
280, A . D . J. Dhramambal 
Polytechnic College , 
Nagapattinam . 


April 2009 


2532683 
Apr 2008 
DCB 
306863 


Instrumentation Lr . No . 106549 /M2/ 2013 , 
and Control 

27 - 5 - 2013 . 
Engineering 
and Seond Class . 


April 2008 


2612590 
and DCN 
062052 


Civil 
Engineering 
First Class 


Lr . No . 102293/ M2/ 2013 , 

27- 5 - 2013. 


Dinesh , B . 
332 , A . V . C .C Polytechnic 
College , Mannampandal 
Mayiladuthurai . 
Satheesh Kumar , C . 
217 , S . S . M . Institute of Textile 
Technology , S . S . M . Nagar, 
Valayakaranoor , Komarapalayam . 


w 


April 2007 


2557833 
DCN 
009176 


Lr . No . 106180 / M2/ 2013 , 

27 - 5 - 2013. 


Textile 
Processing 
First Class 
with Honours . 


25742 
017771 


April 1985 


K . Mahesh 
218 , Srinivasa Subbaraya 
Polytechnic , College , 
Puttur Sirkali Taluk -609 108 . 


Civil 
Engineering 
First Class 


Lr . No . 104167 / M2/ 2013 , 

27 - 5 - 2013. 


June . 19, 2012 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


299 


Serial 
Number, 


Name of the Candidate 

and Institution . 


Month 
and Year. 


Details of 
Examination . 


Reference Number 

and Date. 


Register Number 
and Certificate 
Number. 

(3 ) 


(1) 


(2 ) 


(5 ) 


(6 ) 


(4 ) 
April 2008 


5 


Dhivagar, S ., 
280 , A .. D . J. Dhramambal, 
Polytechnic College , 
Nagapattinam 611 001. 


2694417 
DCN 
054416 


Lr. No . 115726 /M2/ 2013 , 

27 -5 - 2013. 


Instrumentation 
and Control 
Engineering and 
First Class 


c 


April 2003 


2059765 
DCB 
145503 


Civil 
Engineering 
First Class 


Lr. No . 104429 /M2/2013 , 

27 -5 -2013 . 


October 1999 


Rajesh , N . 
101, Central, 
Polytechnic College , 
Taramani, Chennai- 113. 
Robin Sam Simiry . I. 
368 , Kalaivanar N . S .K ., 
Polytechnic College , 
Pudur-629 304 . 
Jaya Raman , R ., 
321, Erode Institute of 
Chemical 
Technology , Erode-638 056 . 


912895 
DCB 
00007326 


Civil 
Engineering 
Second Class 


Lr. No. 102687 /M2/ 2013 , 

27-5 -2013 


April 1988 


6593 
April 1988 
16050 


Lr. No. 101626 /M2/ 2013 , 

27 -5 - 2013 . 


Chemical 
Technology with 
Fermentation 
and Sugar 
Technology 
Second Class 
Civil 
Engineering 
Second Class 


January 2009 


712806 / 
October 2000 
DCB 308761 


Lr . No. 103332 /M2/2013, 

27 -5 - 2013 . 


April 2002 


2024095 
DCB 
135052 


Lr. No . 102872/M2/ 2013 , 

27 - 5 - 2013 . 


Santhosh Rayen , V ., 
355 , St. Xavier s Polytechnic 
College , Seydunga Nallur, 
628 809 . 
Kani, S . 
608 , Empee Institute of Hotel 
Management and 
Catering, Tehnology , 
Anna Nagar, Chennai-600 102. 
Lawrence , A ., 
354 , Gomathi Ambal 
Polytechnic College , 
Malaiyadikurichi-627 755 
Mani Kandan , A ., 
523 , Sri Ragavendra . 
Polytechnic College , 
Komarapalayam . 


Hotel 
Management 
and Catering 
Tehnology 
Second Class 
Civil 
Engineering 
Second Class 


October 2007 


Lr. No. 103721/M2 /2013, 

27 - 5 - 2013 . 


2431379 
April 2006 
DCB 
291140 
2139658 
DCB 183538 


April 2004 


Lr. No. 105526 /M5/ 2013 , 

27 - 5 - 2013 


Electronics and 
Communication 
Engineering 
First Class 
with Honours 
Computer 
Engineering 
First Class 


April 2007 


2537636 
DCN 
030427 


Lr. No. 104064/M2/2013 , 

27 -5 - 2013. 


Tamilarasan , P ., 
514 , Aalim Muhamed Salegh 
Polytechnic College, 
Avadi, Chennai-600 055 . 
Immanuel Durai Bala , G ., 
117 , Alagappa Polytechnic 
College , Karaikudi. 


April 1996 


710228 
DCA 
51659 


Civil 
Engineering 
Second Class 


Lr. No. 100615 /M2/2013 , 

27 -5 - 2013 . 


April 1997 


817623 
DCA 
079641 


Lr. No. 100091 /M2/2013, 

27 -5 - 2013 . 


Sadasivam , D ., 
370, Pallavan Polytechnic 
College , 
Kolivakkam -631 502. 
Prabu , E ., 
364 , GMSMAVMM , 
Polytechnic College , 
Madurai-625 301. 


Civil 
Engineering 
First Class with 
Honours 
Civil 
Engineering 
First Class with 
Honours 


April 2009 


2712541 
DCN 
119593 


Lr. No. 104396 /M2 /2013, 

27 - 5 - 2013 


300 


| 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


(Part VI – Sec . 2 


சி . என் .சி . 

எண் 


மாணவர்/மாணவி பெயர், 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 1) 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 


No . VI (2 )/115/ 2013 . 


1 


August 2010 


Hebron Healing Stone , S ., 
( 15 - 4 -1992 ) 


340948 
JR 714025 


TEJ 
First Class 


ந . க . எண் 


104169/ ட்டி (3)/ 2013 
21 - 5 - 2013 . 


No . VI(2 )/ 116/ 2013 . 

Banumathi , D . , 
( 10 -6 - 1979 ) 


304309 
JE 720945 


Febuary 2003 


TEJ 
Distinction 


ந . க . எண் 119331/ ட்டி (3)/ 2013 

29 - 5 - 2013 . 


குமார் ஜெயந்த் , 

தலைவர், 
தேர்வு வாரியம் , 
சென்னை - 600 025 . 


No . VI ( 2)/117 /2013 . 
1 P . Arul Mozhi 

10 - 6 - 1979 


12252 
050189- B 


November 1990 Embroidery 

Higher 
Second Class 


ந. க. எண் 1055302 / 9(3)/2012 

4 - 6 - 2013 . 


எச் . சித்ரம்மாள் , 
கூடுதல் செயலாளர் ( தொழில்நுட்பம் ( பொறுப்பு), 

அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


